நான்‌ மாறினேன்‌ 
I Convert. 


அவுட்‌ லுக்‌ பிசினஸ்‌ என்கிற 
பத்திரிக்கையின்‌ எடிட்டர்‌ ஆனந்த்‌ 
மகாதேவன்‌, 27.10.08 அன்று வெளிவந்த 
அவுட்‌ லுக்‌ மேகசீனில்‌ எழுதிய 
தலையங்கம்‌, இணையத்தளத்தில்‌ இன்றும்‌ 
இருக்கிறது. இவர்‌ அடைந்த இரட்சிப்பின்‌ 
அனுபவமும்‌, இரட்சிப்பின்‌ சந்தோஷமும்‌ 
மிகவும்‌ அற்புதமானது. இவருடைய சாட்சி 
மெய்யாகவே மற்றவர்களையும்‌ தொடும்‌ 


என்று நம்புகிறேன்‌. 


= Outlook 


Magazine India Opinion Videos Photos World 
27 October 2008 | National 
I, The Convert 


My conversion was not a change 
of religion; it was a change of 
heart 


ANAND MAHADEVAN 





என்னுடைய பெயர்‌ ஆனந்த்‌ மகாதேவன்‌. 
நான்‌ பிறப்பிலே ஒரு பிராமணன்‌. நான்‌ 
மிக அதிகமாக நேசிக்கும்‌, ஒரு கோவில்‌ 
குருக்களாக உள்ள என்‌ தாத்தாவினுடைய 
அன்பு பேரன்‌ நான்‌. நான்‌ நன்கு படித்திரு 
-க்கேன்‌. நான்‌ போதுமான அளவு 
இன்ட்டெலிஜெண்ட்‌ அறிவாளி என்பதை 
நான்‌ தற்போது செய்யும்‌ வேலையே 
எடுத்துக்‌ காட்டும்‌. 

நான்‌ வசதியுள்ளவன்‌. என்னுடைய 
வருமானம்‌ கண்டிப்பாக என்னை ஒரு 


உயர்தர குடும்பம்‌ என்ற நிலையில்‌ 


நிறுத்தும்‌. இவ்வளவும்‌ என்னை ஒரு உயர்‌ 
ஜாதி மனுஷனாக, வசதியுள்ளவனாக, 
பணக்காரனாக, ஸ்மார்ட்டானவனாக 
காட்டும்‌ என நம்புகிறேன்‌. வேறு 
மாதிரியா சொல்லப்போனா நான்‌ ஒரு 
பழங்குடியோ, ஏழையோ, படிக்காத 
பாமரனோ இல்லை. இப்படியெல்லாம்‌ கூட 
நான்‌ இருந்தாலும்‌, நான்‌ இயேசு 
கிறிஸ்துவை பின்பற்ற முடிவு செய்தேன்‌. 


இந்த உலகம்‌ என்னை ஒரு மதம்‌ 
மாறியவன்‌ என்று கூறும்‌. அப்படி சொல்ற 
-துனால எனக்கு எந்த பிரச்சனையும்‌ 
இல்லை. ஏன்னா இதை ஒரு மதமாக 
பார்க்காமல்‌ இயேசு கிறிஸ்து மூலமாக 
நம்மைப்‌ படைத்த இறைவனோடு சேர்ந்து 
உணரக்‌ கூடிய ஒரு உன்னதமான 
உறவாகவும்‌ அவரோடு கூடிய ஒரு 
இறுக்கமான நெருக்கமாகவுமே இதை நான்‌ 
கருதுகிறேன்‌. இந்த இடத்தில்‌ ஒரு 
விஷயத்தை நான்‌ உண்மையா உறுதிபடச்‌ 
சொல்ல முடியும்‌. 


"நான்‌ ஒரு கிறிஸ்துவனா மாறுகிறதுக்கு 
யாரும்‌ எனக்கு பணம்‌ கொடுக்கவில்லை. 
என்னை யாரும்‌ பயமுறுத்தவும்‌ இல்லை. 
யாரும்‌ ஏமாத்தி என்னை மதமாற்றம்‌ 
செய்யவும்‌ இல்லை." 


நான்‌ ஒரு இந்தியன்‌. 


என்னுடைய தேச அடையாளமாக நான்‌ 
ஒரு இந்தியன்‌ என்று சொல்லிக்‌ 
கொள்வதில்‌ நான்‌ மிகமிக அதிகமாக 
பெருமைப்படுகிறேன்‌. 


என்னுடைய கலாச்சார ரீதியாக நான்‌ ஒரு 
இந்துவாக இருப்பதில்‌ எனக்கு எந்த 
விதமான குழப்பமும்‌ இல்லாமல்‌ இருக்கி 
-றேன்‌. எனது பெற்றோர்கள்‌ எனக்கு 
வைத்த பெயரையே இன்னமும்‌ நான்‌ தக்க 
வைத்திருக்கிறேன்‌. 


என்னுடைய இந்த மதநம்பிக்கையை 
மதித்து ஏற்றுக்‌ கொண்ட என்‌ மனைவியும்‌ 
அவளின்‌ இந்துப்‌ பெயரை மாற்றவில்லை. 
எங்களுக்கு இரண்டு பிள்ளைகள்‌ 
இருக்காங்க. அவங்க இரண்டு பேருக்குமே 
இந்து பேரையே நாங்க வச்சு 
கூப்பிடுகிறோம்‌. இந்த கட்டுரையை 


படிக்கின்ற என்னுடைய நண்பர்கள்‌, 
என்கூட வேலை செய்யறவங்க, என்னை 
தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இது ஒரு 
பெரிய ஆச்சரியமா இருக்கும்‌. அவங்க 
யாருக்குமே என்னுடைய மத நம்பிக்கை, 
சார்பு பற்றி கொஞ்சம்‌ கூட தெரியாது. 
ஏன்னா நான்‌ அதைப்‌ பத்தி யாருகிட்டயும்‌ 
போயி சொல்லிக்கிட்டு திரியறதுமில்லை. 
ஆனா வாழ்க்கையில்‌ எப்பவும்‌, எந்த 
நேரத்திலயும்‌ எப்படி நீங்க இவ்வளவு 
ஆனந்தமா, எல்லா விஷயத்திலயும்‌ ஒரு 
உறுதியான நம்பிக்கையோடு இருக்குறீங்க 
-ன்னு யாராவது கேட்டாங்கன்னா, 
அதுக்குரிய காரணமான என்‌ 
மனமாற்றத்தை நான்‌ பகிர்ந்து 
கொள்வதற்கு எப்பவுமே நான்‌ தயாராகவும்‌ 
மகிழ்ச்சியாகவும்‌ இருப்பேன்‌. 


இது மத மாற்றமல்ல, மன மாற்றம்‌. 

இது மத மாற்றமல்ல, மன மாற்றம்‌. 

இது மத மாற்றமல்ல, மன மாற்றம்‌. 

ஒரு விஷயத்தை மிகவும்‌ அழுத்தம்‌ 
திருத்தமாக இங்கே சொல்றதுக்காகவே 
இதை நான்‌ எழுதுகிறேன்‌. என்னுடைய 
மதமாற்றம்‌ ஒரு மதமாற்றமே அல்ல. இது 
ஒரு மனமாற்றம்‌. இதை நான்‌ விளக்கிச்‌ 
சொல்றதுக்கு நான்‌ சென்னையில்‌ இருந்த 
என்னுடைய குழந்தைப்பருவத்தை சொல்லி 
-யாகணும்‌. எல்லா தமிழ்‌ பிராமண பையன்‌ 
-களைப்‌ போலவே நானும்‌ மிகவும்‌ 
ஆச்சாரமாக வளர்க்கப்பட்டேன்‌. மிகவும்‌ 
ஆச்சாரமான என்‌ தாத்தாவுக்கு என்‌ 
மேலே அளவுக்கு அதிகமாகவே பாசமும்‌, 
செல்வாக்கும்‌ இருந்துச்சு. நான்‌ அவரை 
ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில்‌ வச்சு 
ரொம்பவும்‌ மதிச்சேன்‌. எப்பவும்‌ அவர்‌ 
கூடவே ஒட்டிக்கிட்டே இருப்பேன்‌. 
அவரும்‌ என்‌ மேல உயிரையே 
வச்சிருந்தார்‌. என்னோட எந்த ஒரு சின்ன 
விருப்பத்தையும்‌ நிறைவேத்த அவர்‌ 
தயாராய்‌ இருப்பார்‌. ஆனா என்னோட 
அந்த சின்ன வளர்கிற வயசிலேயும்‌ கூட 
அவர்‌ ஆத்மார்த்தமா கடைப்பிடிச்ச அந்த 
மதத்தோட என்னால ஒத்துப்‌ போகவோ 
அல்லது இணைந்து போகவோ என்னால 
முடியல. அவைகள்‌ எதுவுமே என்னை 


இறைவனோடு இணைக்கவும்‌, ஒரு 


தொடர்பை ஏற்படுத்திக்‌ கொடுக்கவும்‌ 
இல்லை. 


ஒரு ஆத்மார்த்தமான ஜெபம்‌ என்னை 
தொட்டது. எனக்கு 19 வயசாக இருக்கும்‌ 
போது எனக்கு ஒரு கிறிஸ்துவ நண்பன்‌ 
இருந்தான்‌. அவனோடு நான்‌ கிரிக்கெட்‌ 
விளையாடுவேன்‌. அவன்‌ ஒரு நாள்‌ 
என்னை அவங்க வீட்டுப்‌ பிரேயருக்கு 
கூப்பிட்டான்‌. அவன்‌ என்னை ஒரு 
பார்ட்டிக்கோ அல்லது ஒரு ஹோட்டலுக்கு 
கூப்பிட்டு இருந்தாலும்‌ நான்‌ அவன்‌ கூட 
போயிருந்திருப்பேன்‌. அவன்‌ வீட்டில்‌ 
அவனும்‌ அவனுடைய சகோதரியும்‌ 
எனக்காக ஜெபிச்சாங்க. அந்த ஜெபம்‌ 
ஐந்து நிமிடம்‌ தான்‌ இருந்திருக்கும்‌. அது 
ஒரு மிகமிக சிம்பிளான ஜெபம்‌. ஆனா 
அந்த ஜெபம்‌ ஆத்மார்த்தமாக 
இறைவனொடு ஒன்றரக்‌ கலந்து உறவாடி, 
உரையாடியது போல மன மகிழ்ச்சியாக 
இருந்தது. அந்த ஜெபத்தின்‌ வார்த்தைகள்‌ 
எதுவும்‌ எனக்கு இப்போ ஞாபகமில்லை. 
ஆனா அது என்னோட வாழ்க்கை, 
எதிர்காலம்‌, குடும்பம்‌, கேரியரை 
ஆசீர்வதிக்கும்படி செய்யப்பட்ட ஒரு 
உண்மையான, மாய்மாலமற்ற 
பிரார்த்தனையா இருந்துச்சு. அது ஒரு 
சாதாரணமான விஷயம்தான்‌. அதுல எந்த 
ஒரு அதிசயமோ, அல்லது தேவ 
தூதர்களின்‌ தரிசனமோ எனக்கு 


கிடைச்சுடலை. 
எனக்கு எந்த மதமுமே கிடையாது 


அவங்க செஞ்சதெல்லாம்‌ இந்த 
உலகத்தை படைத்த இறைவனிடமும்‌, 
அவரின்‌ ஒரே பேறான இயேசு கிறிஸ்துவி 
-டமும்‌ அவர்களின்‌ இருதயத்தின்‌ அடி 
ஆழத்திலிருந்து, உள்ளத்தை ஊற்றி 
ஜெபித்த ஒரு ஜெபம்‌ அது. அவங்க அந்த 
ஜெபத்தை முடிச்சு ஆமென்‌ என்று 
சொன்னபோது என்‌ இதயத்தில்‌ நான்‌ 
இனி இயேசுவையே பின்பற்றுவேன்‌ 
என்கிற உறுதியும்‌, வாஞ்சையும்‌ 
ஏற்பட்டது. அது இறைவனோடு ஏற்பட்ட 
ஒரு ஆத்மார்த்தமான, புனிதமான 
தொடர்பு, உறவு, நெருக்கம்‌ என்று 
என்னால்‌ சொல்ல முடியும்‌. 


அதை நான்‌ அலசி ஆராய்ந்து 
பார்க்கிறதுக்கோ, புரிந்து கொள்வதற்கோ, 
விளக்குவதற்கோ கூட நான்‌ முயலமாட்‌ 
டேன்‌. அதை நான்‌ கண்ணை மூடிக்‌ 
கிட்டு அப்படியே ஏற்றுக்‌ கொள்கிறேன்‌. 
இது என்னோட நம்பிக்கை. இதை இப்படி 
நான்‌ நம்ப, விசுவாசிக்க விரும்புகிறேன்‌. 


அன்னிக்கு சாயங்காலமே நான்‌ 
என்னுடைய மதத்தை மாற்றிக்கிடலை. 
உண்மையை சொல்லப்போனா எனக்கு 
மதம்‌ என்ற ஒன்றே கிடையாதும்பேன்‌. 
இந்துயிசம்‌ என்னோட அடையாளம்‌. அது 
என்‌ மதமல்ல, இப்பவும்‌ அது எனக்கு 
அப்படி தான்‌. 

கிறிஸ்தவம்‌ ஒரு மதமல்ல, ஒரு மார்க்கம்‌ 
கிறிஸ்தவம்‌ ஒரு மதமல்ல, ஒரு மார்க்கம்‌ 
கிறிஸ்தவம்‌ ஒரு மதமல்ல, ஒரு மார்க்கம்‌ 
நான்‌ ஏற்றுக்‌ கொண்ட கிறிஸ்தவம்‌ ஒரு 
மதமே அல்ல. அது இயேசு கிறிஸ்துவோடு 
எனக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கமான உறவு 
என்று தான்‌ சொல்லுவேன்‌. 


கடந்த 15 வருடத்தில்‌ இந்த இயேசு 
கிறிஸ்துவைக்‌ குறித்து இன்னும்‌ அதிகமா 
நெருக்கமாக நான்‌ தெரிஞ்சுகிட்டேன்‌. 
அவர்‌ எந்த ஒரு பாவமுமே செய்யாத 
பரிசுத்தமுள்ள இறைவனுடைய புனிதமான 
தேவகுமாரன்‌. நான்‌ அவரை என்னுடைய 
நெருங்கிய நண்பனைப்‌ போல 
அறிகிறேன்‌. தினமும்‌ ஜெபிக்கிறேன்‌. 
என்னுடைய வேலை, என்‌ கனவுகள்‌, 
என்னுடைய வெற்றி, தோல்விகள்‌, 
என்னுடைய பொருளாதாரத்‌ தேவைகள்‌ 
பற்றி அவரோடு பேசுகிறேன்‌. 


ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சாலோ, ஒரு 
நல்ல சினிமாவை பார்த்தாலோ, ஒரு புதிய 
ஹோட்டலில்‌ நல்லதொரு சாப்பாட்டை 
சாப்பிட்டாலோ, அதை நான்‌ என்‌ 
நண்பர்களிடம்‌ நேச்சுரலா சொல்லுவேன்‌. 
இயேசுவை நான்‌ ஆச்சரியப்படத்தக்கதான 
ஒரு உண்மையுள்ள, அருமையான நல்ல 
நண்பனாக, ஒரு வழிகாட்டியாக, நல்ல 
குருவாக, இரட்சகராக, ஒப்பிட முடியாத 
கடவுளாக நான்‌ காண்கிறேன்‌. அப்பேர்ப்‌ 
-பட்டவரை நான்‌ எப்படி என்‌ 
நண்பர்களிடம்‌ சொல்லாமல்‌ இருக்க 
முடியும்‌? நான்‌ சொல்வதைக்‌ கேட்டு 


அவங்களும்‌ இயேசு கிறிஸ்துவை 
விசுவாசித்தால்‌ நான்‌ மிகவும்‌ 
சந்தோஷப்படுவேன்‌. உலகம்‌ அதை மத 
மாற்றம்னு சொல்லும்‌. அதை நான்‌ ஒரு 
மனமாற்றம்னு சொல்றேன்‌. என்னைப்‌ 
போல! 


எதைக்‌ கும்பிட வேண்டும்‌ என்பது 
என்னுடைய தனிப்பட்ட உரிமை ஆனா 
நான்‌ சொல்றதை கண்டிப்பா கேட்டே 
ஆகணும்னு யாரையும்‌ நான்‌ வற்புறுத்த 
மாட்டேன்‌. பணம்‌ கொடுத்தோ, 
பயமுறுத்தியோ, பலவந்தப்படுத்தியோ, 
நான்‌ யாரையும்‌ நம்ப வைக்கமாட்டேன்‌. 
என்னைப்‌ பொறுத்தவரை அது அர்த்தமில்‌ 
-லாதது. அது நான்‌ கொண்டிருக்கிற மத 
நம்பிக்கைக்கு புறம்பானது. எதை நான்‌ 
விரும்புகிறேனோ அதை ஏற்றுக்‌ கொண்டு 
அதன்படி வாழவும்‌, நான்‌ நம்புகிறதை 
எந்த ஒளிவும்‌ மறைவும்‌ இன்றி, எந்த 
அன்பளிப்பும்‌ கொடுக்காமல்‌, கவர்ந்திழுத்து 
மயக்கி ஏமாற்றாமல்‌, யாரையும்‌ பலவந்தப்‌ 
படுத்தாமல்‌, அடுத்தவர்களுக்கு 
போதிப்பதற்கும்‌, எடுத்துச்‌ சொல்வதற்கும்‌ 
எனக்கு முழு உரிமையும்‌, அரசியல்‌ 
அமைப்பு (கான்ஸ்டிடியுஷன்‌ ) பிரகாரம்‌ 
எனக்கு முழு சுதந்திரமும்‌ இருக்குது. 


பாரம்பரியமிக்க பண்பாடுகளை உடைய 
இவ்வளவு பெரிய நமது இந்திய தேசத்தில்‌ 
மனித இனத்தின்‌ இந்த அடிப்படை 
உரிமைகள்‌ மிகவும்‌ கேவலமாக மோசமாக 
அனுதினமும்‌ மிறப்படுவதைப்‌ பார்க்கும்‌ 
போது எனக்கு மிகவும்‌ வேதனையாக 
இருக்கிறது. 

கடவுள்‌ இந்தியாவை ஆசீர்வதிப்பாராக! 


அன்புடன்‌ உங்கள்‌ சகோதரன்‌. 
பால்‌ பிரபாகர்‌. 
உன்னதமான தேவனுடைய ஊழியன்‌ 
செல்பேசி: 491 98803 12231. 
www .facebook.com/paulprabha 


